﻿237. அவர்களுக்குரிய மணக்கொடையை நீங்கள் நிர்ணயித்திருந்து, அவர்களுடன் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன்பே அவர்களுக்கு நீங்கள் மணவிலக்கு அளித்துவிட்டால், நீங்கள் நிர்ணயித்ததில் பாதி(யைக் கொடுப்பது உங்கள்மீது கடமையாகும்). ஆனால், அவர்கள் (மனைவியர், அந்தப் பாதியையும்) விட்டுக்கொடுத்தாலே தவிர. அல்லது மண ஒப்பந்தம் எவரது கையில் இருக்கிறதோ அ(ந்தக் கண)வர் (மணக்கொடை முழுவதையும் வழங்கி) தாராளமாக நடந்துகொண்டாலே தவிர. (எனினும்,) நீங்கள் (ஆண்கள்) விட்டுக்கொடுப்பதே இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானதாகும். உங்களுக்கிடையே தாராளமாக நடந்துகொள்வதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். அல்லாஹ்  நீங்கள் செய்கின்றவற்றைப் பார்ப்பவன் ஆவான்.
--------------------------------------------------
முந்தைய வசனத்தில், விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்ணுக்கு உதவிப் பொருள் (முத்ஆ) வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அது, மணக்கொடை நிர்ணயிக்கப்படாத பெண் தாம்பத்திய உறவுக்குமுன் விவாகரத்துச் செய்யப்பட்டால்தான் பொருந்தும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்றாகும்.
இங்கு மணக்கொடை நிர்ணயிக்கப்பட்ட பெண் தாம்பத்திய உறவுக்குமுன் விவாகரத்துச் செய்யப்பட்டால், நிர்ணயிக்கப்பட்ட மணக்கொடையில் பாதி வழங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்  கட்டளையிடுகின்றான்.
இத்தகைய பெண்ணுக்கு உதவிப் பொருள் (முத்ஆ) வழங்க வேண்டிய அவசியமில்லை என்பதையே இது காட்டுகிறது. உதவிப் பொருள் வழங்குவது மணக்கொடை நிர்ணயிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அவசியம் என்றிருப்பின், அதை இங்கு அல்லாஹ்  தெளிவுபடுத்தியிருப்பான்.
மணக்கொடை நிர்ணயிக்கப்பட்டு, தாம்பத்திய உறவு கொள்ளப்படுவதற்கு முன்பு விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்ணுக்கு, நிர்ணயிக்கப்பட்ட மணக்கொடையில் பாதியை வழங்க வேண்டும் என்பதில் அறிஞர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர். இதில் அவர்களுக்கிடையே எவ்விதக் கருத்து வேறுபாடும் இல்லை.
மனைவியுடன் தனியாக இருந்துவிட்டாலே, அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்ளாவிட்டாலும், நிர்ணயிக்கப்பட்ட மணக்கொடையை முழுமையாகக் கொடுத்துவிட வேண்டும் என்று அபூஹனீஃபா (ரஹ் ), அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ), மாலிக் (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ளனர்.
ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் பழைய கருத்தும் இதுவே. நான்கு கலீஃபாக்களும் இவ்வாறே தீர்ப்பு வழங்கியுள்ளனர்.
ஆனால், இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "அவளுடன் தனியாக இருந்தாலும், தாம்பத்திய உறவு கொள்ளாத நிலையில் அவளை விவாகரத்துச் செய்தால், நிர்ணயிக்கப்பட்ட மணக்கொடையில் பாதியைக் கொடுத்தாலே போதும்" என்று கூறியுள்ளார்கள்.
ஏனெனில், அல்லாஹ்  "அவர்களுக்குரிய மணக்கொடையை நீங்கள் நிர்ணயித்திருந்து, அவர்களுடன் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன்பே அவர்களுக்கு மணவிலக்கு அளித்துவிட்டால், நீங்கள் நிர்ணயித்ததில் பாதி(யைக் கொடுப்பது உங்கள்மீது கடமையாகும்)" என்று கூறியுள்ளான்.
இதுவே தமது கருத்தாகும் என்றும், இந்த வசனத்திலிருந்து வெளிப்படையாக விளங்கப்படும் கருத்தும் இதுதான் என்றும் ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
அடுத்து "ஆனால், அவர்கள் விட்டுக்கொடுத்தாலே தவிர" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்ணுக்குக் கணவன் வழங்க வேண்டிய மணக்கொடையை அவள் விட்டுக்கொடுத்துவிட்டால், அவன் அவளுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. "மறுமணம் செய்துகொண்ட பெண் விட்டுக்கொடுத்தாலே தவிர" என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் இதற்கு விளக்கமளித்துள்ளார்கள்.
"அல்லது மண ஒப்பந்தம் எவரது கையில் இருக்கிறதோ அவர் -அதாவது கணவர்- (மணக்கொடை முழுவதையும்) விட்டுக்கொடுத்தாலே தவிர"
ஷுரைஹ்  (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அலீ (ரலி) அவர்கள் என்னிடம், "இந்தத் தொடர் யாரைக் குறிக்கிறது என்று உமக்குத் தெரியுமா?" என்று கேட்டார்கள். நான் "பெண்ணின் காப்பாளரை (வலீ)" என்றேன். அப்போது அலீ (ரலி) அவர்கள், "அவ்வாறன்று! இது கணவனைக் குறிக்கும்" என்று கூறினார்கள்.
இதுவே ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் புதிய கருத்தாகும். அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இவ்வாறே கூறியுள்ளனர். இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் இதையே ஆதரித்துள்ளார்கள்.
மண ஒப்பந்தத்தைத் தீர்மானித்தல், முறித்தல் போன்ற அதிகாரம் கணவனிடமே உள்ளது. எனவே, எதார்த்தத்தில் இது கணவனையே குறிக்கும். ஒரு காப்பாளருக்கு (வலீ), தமது பொறுப்பிலுள்ள ஒருவரின் பொருளை அன்பளிப்பாக வழங்குவதற்கு அனுமதியில்லை. (அவ்வாறே தமது பொறுப்பிலுள்ள பெண்ணின்) மணக்கொடையை விட்டுக்கொடுப்பதற்குக் காப்பாளருக்கு (வலீ) அதிகாரம் இல்லை. எனவே, இந்த வசனம் கணவனையே குறிக்கிறது என்பது இவர்களின் வாதமாகும்.
பெண்ணின் தந்தை, அல்லது சகோதரன், அல்லது திருமணத்திற்கு யாருடைய அனுமதி தேவையோ அவரைக் குறிக்கும் என்று மற்றொரு கருத்தும் கூறப்பட்டுள்ளது.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ), அதாஉ (ரஹ் ), தாவூஸ் (ரஹ் ) ஆகியோர், இது அவளுடைய காப்பாளரை (வலீ) குறிக்கும் என்றே கூறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மாலிக் (ரஹ் ) அவர்களின் கருத்தும் ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் பழைய கருத்தும் இதுதான். ஏனெனில், காப்பாளர்தான் அவளை அவனுக்கு மணமுடித்துவைத்தார். எனவே, அவளது பிற சொத்துகள் நீங்கலாக மணக்கொடையை (மட்டும்) விட்டுக்கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு என இவர்கள் கூறுகின்றனர்.
இக்ரிமா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்  மணக்கொடையை விட்டுக்கொடுப்பதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளான். ஆகவே, எந்த மனைவி மணக்கொடையை விட்டுக்கொடுத்தாலும் அது செல்லும்.
அடுத்து "(எனினும்) நீங்கள் விட்டுக்கொடுப்பதே இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானதாகும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதிலுள்ள "நீங்கள்" எனும் முன்னிலையில் கணவன், மனைவி ஆகிய இருவருமே அடங்குவர். "அவ்விருவரில் மணக்கொடையை விட்டுக்கொடுப்பவரே இறையச்சத்திற்கு நெருக்கமானவர்" என்று இதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள்.
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: "உங்களுக்கிடையே தாராளமாக நடந்துகொள்வதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள்". அதாவது தயாள குணத்தைக் கைவிட்டுவிடாதீர்கள். உங்களுக்கிடையே அதைச் செயல்படுத்துங்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அநீதி நிறைந்த ஒரு காலம் மக்களுக்கு வரும். (அக்காலத்தில்) இறைநம்பிக்கையாளர் தம்மிடமுள்ள பொருளை(ப் பிறருக்குக் கொடுத்து உதவாமல்) தம்மிடமே இறுக்கிவைத்துக்கொள்வார். தயாள குணத்தை அவர் மறந்துவிடுவார்.
ஆனால் அல்லாஹ் வோ, "உங்களுக்கிடையே தாராளமாக நடந்துகொள்வதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள்" என்று கூறியுள்ளான். சில தீய மனிதர்கள், ஒவ்வொருவரையும் கட்டாயப்படுத்தி வியாபாரம் செய்வர். ஆனால், கட்டாயப்படுத்தி, ஏமாற்றி வியாபாரம் செய்வதை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தடை செய்துள்ளார்கள்.
எனவே, உன்னிடம் ஏதேனும் ஒரு செல்வம் இருந்தால், அதை உன் சகோதரனுக்கும் கொடு. அவனை அழிவில் தள்ளிவிடாதே. ஏனெனில், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்குச் சகோதரன் ஆவான். அவன் மற்றொருவனைக் கவலையில் ஆழ்த்தவும் மாட்டான்; நன்மையை அடையவிடாமல் அவனைத் தடுக்கவுமாட்டான்.
அதைத் தொடர்ந்து, "அல்லாஹ்  நீங்கள் செய்கின்றவற்றைப் பார்ப்பவன் ஆவான்" என்கிறது இவ்வசனம்.
அதாவது உங்கள் செயல்பாடுகளில், நடவடிக்கைகளில் எதுவும் அவனுக்குத் தெரியாமல் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் அவரது செயலுக்கேற்ப அல்லாஹ்  பிரதிபலன் வழங்குவான்.
